Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
பிரபந்தத்திரட்டு - பகுதி 18 
திருவிடைமருதூர்த்திரிபந்தாதி. 


Tiricirapuram makAvitvAn mInATCci cuntaram piLLaiyin 
pirapantat tiraTTu : 
part 18 (verses 2237 - 2338: 
tiruviTaimarutUrtttiripantAti 


kk * 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Our Sincere thanks go to Dr. Thomas Malten and Colleagues of the Univ. Koeln, Germany 
for providing us with a photocopy of the work from printed edition. 
Etext preparation,: Through Distributed Proof-reading initiative , with contributions from 
S. Karthikeyan, V. Devarajan, S. Govindarajan and V.S. Kannan 
HTML, PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 1s based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2007 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ மு மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 


பிரபந்தத்திரட்டு - பகுதி 18 


திருவிடைமருதூர்த்திரிபந்தாதி. 
கணபதி துணை. 
திருச்சிற்றம்பலம்‌. 
காப்பு. 


2237 ஆண்டவிநாயகர்துதி. 
சிதவாரணங்குமுறுந்துறைமூழ்கித்திருமறையோ 
ரிதவாரணங்குலவச்செய்யிடைமருதீசனென்றோ 
மதவாரணங்குமுலைபாகற்பாடுதற்காண்டபெரு 
மதவாரணங்குவலயங்கொண்டாடும்வரந்தருமே. 


குருவணக்கம்‌. 
2238. 
பெரும்புங்கவர்புகழ்கோமுத்திவாழ்சுப்பிரமணிய 
வரும்புங்கவன்பதம்யான்றொழவென்கையருட்குறியொன்‌ 
றிரும்புங்கரையவெடுத்தளித்தானதையேத்தல்செய்வேன்‌ 
கரும்புங்கனியுமெனவன்புசாருங்கதியுமுண்டே. 


நூல்‌ 


2239  திருவருந்தாமரைமேலாருமாயசிறப்பினர்க 
ளிருவருந்தாமரைநாட்டேடிக்காண்பிலிடைமருத 
வொருவருந்தாமரைபோலுழலாமலுவந்தெனையா 
டருவருந்தாமரைவேண்டேனிதரசமையத்தரே. 


2240  சமையத்தவரையிகழாந்தற்போதந்தடிந்துசெம்பொ 
னிமையத்தவரையெடுத்தவிடைமருதீச்சுரரை 
யுமையத்தவரையரையோர்ந்துதம்மையுமோர்ந்தருள்பெற்‌ 
றமையத்தவரையடிமலர்தாழ்ந்துள்ளடங்குறினே. 


2241 அடக்கந்தரத்தரைமேற்பயிலாமன்பருளடையா 
மடக்கந்தரத்தரையென்றாழிநல்கவருகொடிய 
விடக்கந்தரத்தரைமேவிடைமாமருதூரின்மென்புற்‌ 
றடக்கந்தரத்தரையெவ்வாறுநாஞ்சென்றுசார்வதுவே. 


2242 


2243 


2244 


2245 


2246 


2247 


2248 


2249 


2250 


சாராததென்னைதமைவிழைந்தாரைவிண்டாங்குதலிற் 
சோராததென்னையிடைமருதீசர்தந்தூமனமு 
மோராததென்னையொருவேள்சமருமுடற்றியென்றுந்‌ 
தீராததென்னைதரக்கரம்வீசுறுந்தி ங்கள்வந்தே. 


வந்தித்தவரையயன்மால்வந்திக்கவிண்வைப்பவரைச்‌ 
சிந்தித்தவரையிடைமருதீரென்றுந்தீயமதின்‌ 


முந்தித்தவரையெடுத்தீரென்றுந்திண்ணர்மொய்செருப்புக்‌ 


கந்தித்தவரையுடையீரென்றுஞ்சொலக்கற்றனமே. 


கற்றனமாலையிடைமருதூரரைக்கம்பவென்று 
முற்றனமாலைவயலாருங்கோமுத்தியும்பவென்றுஞ்‌ 


சொற்றனமாலைமின்னாரம்பராயென்றுஞ்சொற்றிடநாண்‌ 


விற்றனமாலையிராவதவாழ்க்கையும்வேண்டலமே. 


வேண்டாதவரைவிழையாதவரைவிழைந்தெனுள்ளத்‌ 
தீண்டாதவரையிடைமருதீ சரையென்றுமன்பே 
பூண்டாதவரையரையரையக்கரைப்போந்துகொடி 


தீண்டாதவரையுறைவாரையன்றியொர்தெய்வமுண்டே. 


உண்டலங்காரவன்னாயாயத்தாரொடுமுற்றுச்செய்த 

வண்டலங்காரவுற்றேனென்றுகூறியொர்மாரனொப்பா 
னெண்டலங்காரமனையாரிடைமருதீசர்க்கொல்லாக்‌ 
கண்டலங்காரகனைப்போற்பறி த்திவள்கைத்தந்ததே. 


தந்தவளக்கரி கொங்கையொண்பாம்பல்குல்சங்கங்கள 
நந்தவளக்கரியன்றுதருநஞ்சநாட்டமிய 
லந்தவளக்கரியான்கோலமாகியறமுயன்று 
முந்தவளக்கரியானிடைமாமருதூர்முதலே. 


முதலைப்பரவைதருநஞ்சமுண்டமுதல்வமண 
மதலைப்பரவையிடைமருதூரவிண்வாழ்க்கைபெற்ற 
சிதலைப்பரவையகந்தாழ்வன்மீகசிறியனென்றும்‌ 
விதலைப்பரவையழுந்தாதுகாத்தலுன்மெய்யருளே. 


மெய்யருளத்தனைநண்மருதூரனைவீணர்க்கெல்லாம்‌ 
பொய்யருளத்தனையீயானைமாரிப்புயல்சமழ்க்கப்‌ 


பெய்யருளத்தனையும்முடையானைப்பெரிதெண்ணினோஞ்‌ 


செய்யருளத்தனையாறாறுந்தீர்த்தருடேவனென்றே. 


தேவவருக்கம்பணிவானயனரிதீர்தருநாண்‌ 
மேவவருக்கவெலும்பணிவான்விழைகங்கைமங்கை 
நோவவருக்கஞ்சடையேற்றினானன்னுதல்வதன 
மேவவருக்கன்மதியழலான்வைப்பிடைமருதே. 


10 


11 


12 


2201 


2252 


2253 


2254 


2223 


2256 


22517 


2258 


2259 


மருதவனத்தனிடைமுதலாங்கடைமன்னியவுள்‌ 
கருதவனத்தனரிமுதலோருங்கழிந்தபெரு 
விருதவனத்தன்விண்மண்முடிந்தாலும்விளங்கவனெற்‌ 
கொருதவனத்தன்மையனெனவோதுமெம்மொண்ணுதலே. 


ஒண்ணுதலானைகரந்தீர்ந்தவர்க்கொளியைப்புரவு 
பண்ணுதலானையுகைப்பானைத்தன்னுருப்பற்றுருவென்‌ 
றெண்ணுதலானையெனையாண்டவனையிடைமருதூர்க்‌ 
கண்ணுதலானைக்கருதார்பிறப்பிற்கரங்கணன்றே. 


கரமனகத்தையுறுநாயுமற்றொளிகால்கனக 
வாமனகத்தைவளைத்தபிரானிடைமாமருதப்‌ 
புரமனகத்தையலர்பணிபூண்டூழல்புன்மையரப்‌ 
பரமனகத்தைமுழக்காரடைந்தபவத்தினுமே. 


பவம்பலவாயினுமாகவெனக்குவிண்பற்றுகன 
கவம்பலவாயினுநல்லவகற்றுவல்லாமுருடர்க்‌ 
குவம்பலவாயினுந்தீதில்லிடைமருதூர்குறுகுந்‌ 
தவம்பலவாயினுமென்றொருஞானந்தலைப்படினே. 


தலையுமடியுமிசைகிழக்கார்பியறாங்கப்பெற்றே 
அலையுமடியுமதளாரிடைமருதார்நமனார்‌ 
குலையுமடியுமென்னாதருள்வார்நஞ்சுகொண்டிலரே 
னிலையுமடியும்படைப்புமடியுநெடுநிலத்தே. 


நிலங்காவலவென்றுமேதக்கவதமிழ்நேயத்தின்மிக்‌ 
கலங்காவலவென்றுபோலொளிர்வாய்கவியாய்கொடையின்‌ 
மலங்காவலவென்றுபாடாமலேயிடைமாமருதூர்த்‌ 
தலங்காவலவென்றுமுள்ளாயென்றீ சனைச்சார்மின்களே. 


சாரலங்கற்றைநினைந்துசெலாவெனத்தானங்கிழி 
வேரலங்கற்றையொளிக்கயிலாயத்தும்‌வேட்கைமிக 
வாரலங்கற்றையலாள்பாகன்வாம்மத்தியார்ச்சுனத்தை 
யோரலங்கற்றையையோவறி தேபொழுதோட்டுவமே. 


ஒடுங்கனகமுமொன்றார்கொண்மன்றுமுபரி கையென்‌ 
றாடுங்கனகமுஞ்சேரிடைமாமருதூரண்ணலைப்‌ 
பாடூங்கனகமுமுண்டாகுமின்பப்பயனென்பது 
நீடுங்கனகமுமொவ்வாவருள்வந்துநேர்நிற்குமே. 


நிற்குநடக்குமிருக்குநின்னாடனெறியனைத்துங்‌ 
கற்குநடக்கும்படியெவனென்றுகருதியுள்ளத்‌ 
தற்குநடக்குமிடைமருதூரவத்தாணியிருப்‌ 
பிற்குநடக்குமுலாவிற்குங்காமுற்றவென்மயிலே. 


13 


14 


12 


20 


21 


2260 


2261 


2262 


2263 


2264 


2265 


2266 


2267 


2268 


என்னாவியன்னமணிமிடற்றானையிமையவர்தோய்‌ 
துன்னாவியன்னமலியிடைமாமருதூரனைச்சொ 
னன்னாவியன்னமவென்குழல்பாகனைநாடினர்போன்‌ 
மன்னாவியன்னமடமாதர்மேவுமிவவைகலிலே. 


வையம்பரவவிடைமருதூர்வதிவார்வரைவாய்க்‌ 
கையம்பரவமெனக்கொடுவேடர்கலப்பருள 
நையம்பரவலரிப்பானிற்பானெனினண்ணவனு 
தையம்பரவவருதியித்தானந்தராதிபனே. 


தரங்கந்தருவல்விடமூணிடைமுதல்சார்மருதே 
புரங்கந்தருவமறையுடைதோறில்லங்காடுபொலி 
யரங்கந்தருவமைவாழ்க்கையர்யாருமடிமையென்னிற்‌ 
றரங்கந்தருவகைசெய்யும்பிதாவிவர்செய்கைநன்றே. 


நன்றாவிருக்கினுந்தீதாவிருக்கினுநல்லருளே 
யொன்றாவிருக்கினுமோராவிடைமருதூரன்செய்கை 
யென்றாவிருக்கினும்பாலேயிகபரமெய்துங்குணக்‌ 
குன்றாவிருக்கினுமாலாதியரிதுகொள்வரிதே. 


அரியரவிந்தன்மகவான்முதலியரஞ்சலிக்க 
வரியரவிந்தம்புனைவாரிடைமருதூரர்வரைக்‌ 
குரியரவிந்தமடவாள்பொருட்டிங்ஙனுற்றுச்சொல்லும்‌ 
பெரியரவிந்தமுயலூனுந்தேனும்பெறுகைநன்றே. 


பெற்றங்குலவவிடைமருதீசர்பிறங்குமறு 
குற்றங்குலவக்கரங்குவித்தாளிவ்வொருபிழைக்காச்‌ 
சுற்றங்குலவமடமாதரம்பறுணியப்பொன்செ 
யிற்றங்குலவவெளிப்பட்டுளாளென்னிளங்கொடியே. 


இளங்கொடியானவுமைபாகன்வாழுமிடைமருத 
வளங்கொடியானஞ்செயேன்பூசநீர்த்துறைவாஞ்சைவையேன்‌ 
களங்கொடியானலையவேனையையோவென்னகன்மந்திரு 


வுளங்கொடியானனினைத்ததென்னோவொன்றுமோர்கிலனே. 


ஓராதவனையிருட்புகுத்தானையுணர்தலில்லார்ச்‌ 
சாராதவனையொருபாகனைத்தங்கிடைமருதம்‌ 
பேராதவனைப்பெயருகென்றாலுமென்பேதைநெஞ்சந்‌ 
தீராதவனைமயி லொடுூவாழுந்திறனெவனே. 


திறப்பாவனையமனமோரணுத்துணைசெப்பலென்ன 
மறப்பாவனையமனமிலையோவிடைமாமருதுஞ்‌ 
சிறப்பாவனையமருதருந்தேவியுந்தேவிடையு 
மறப்பாவனையக்கொடூவைகலென்னுளடக்கி யதே. 


22 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


2269 


2270 


2211 


2212 


2213 


2274 


2275 


2276 


2217 


அடத்தருமன்றண்டங்கொண்டமராற்றியலக்கணைந்தும்‌ 
விடத்தருமன்றண்டங்கொண்டாடவந்துவிலக்குதுயில்‌ 
வடத்தருமன்றண்டமென்னிடைமாமருதூரவின்னு 
நடத்தருமன்றண்டவுஞ்செய்யவேண்டுமிந்நாயினையே. 


நாயகத்தன்மைகொளச்சிலர்நாணிலர்ஞாலமுற்று 
மேயகத்தன்மைவிழியொருபாகனிடைமருத 
னாயகத்தன்மைவிளக்கவிரங்கியரியகண்ட 
வாயகத்தன்மையுறநஞ்சங்கொண்டவலிகண்டுமே. 


கண்டனங்கோலம்வருமாமுயல்வுங்கண்டங்கறுப்பும்‌ 
பெண்டனங்கோலமெய்வாழ்வுந்தலைப்பெருக்கத்தொடையு 
முண்டனங்கோலமடமாரிடைமருதூருறையு 
மண்டனங்கோலமலையானுமூவருளண்டனன்றே. 


அண்டத்திருப்புநரலையிலாகியடர்ந்தவிடங்‌ 
கண்டத்திருப்புமண்ணாதியபூதங்கலங்கிலய 
மண்டத்திருப்புவதுசூலமேனண்மருதர்மதித்‌ 
துண்டத்திருப்புவனமான்றவனைத்துணைபவரே. 


துணைத்ததனத்தியொருபாகர்மாண்டுதொலைந்ததன்னோ 
பணைத்ததனத்தியெனான்வாள்கொடுத்தவன்பால்விருப்ப 
ரணைத்ததனத்திரளென்னாவியார்நண்மருதரவா 
வுணைத்ததனத்தினுழலாதருளெற்குதவுவரே. 


உதவாதவரையுபகாரரொன்றுங்கல்லாதவரு 
சிதவாதவரைவெலுங்குரவோரெனவேத்திறந்த 
புதவாதவரைப்புகழாநும்வாயிதுபோக்கியொர்‌ இ 
மதவாதவரையிடைமருதூரரைவாழ்த்துமி னே. 


வாழ்த்தாதவாயுமிடைமருதூரர்மலரடிப்பாற்‌ 
றாழ்த்தாதவாயுந்தலையுமுன்னாத்தனிநெஞ்சுந்தள்ளு 
மூழ்த்தாதவாயுமறுப்பாங்குணமுமுலகத்தில்லாப்‌ 
பாழ்த்தாதவாயுமெனக்கேபிரமன்படைத்தனனே. 


படைப்பருந்தானையிடைமருதூரர்பதம்பணியார்‌ 
கிடைப்பருந்தானைசிதராகக்கொண்டுகெழுமுசெல்வப்‌ 
புடைப்பருந்தானையர்வீடுகடோறும்புக்குண்டுபுலான்‌ 
முடைப்பருந்தானையுடம்போம்பிநிந்தைமொழிகுவரே. 


மொழிவருங்கூற்றநல்லார்தமைப்பேசி முனிந்துசினங்‌ 
கொழிவருங்கூற்றமுமெண்ணார்பரரிற்குறுகியுண்டே 
மிழிவருங்கூற்றமுமில்லாரிடைமருதீசனெந்தைக்‌ 
கொழிவருங்கூற்றமுதனீள்கருணைபெற்றுய்வதென்றே. 


31 


32 


22 


34 


௮ 


36 


2 


38 


39 


2278 


2279 


2280 


2281 


2282 


2283 


2284 


2285 


2286 


என்றுவருந்துமதுதீர்ந்தின்பெய்தியிருப்பன்மிளிர்‌ 
மின்றுவருந்துதிவேணியிடைமருதூரன்விடைக்‌ 
குன்றுவருந்துகளிலானடியர்குழாங்குறுகி 
நன்றுவருந்துபணியாற்றியுள்ளநலமடைந்தே. 


நல்லங்கமலைசிராப்பள்ளிகாஞ்சிநணாகுடந்தை 
வல்லங்கமலைவயற்றில்லைவாழிடைமாமருதூர்‌ 
சொல்லங்கமலைபவரெற்றுறைசையிலாண்டிலரே 
லொல்லங்கமலைவறக்கோடிகொள்ளினுமுய்தியுண்டே. 


உய்தியவாயகுணமேலிடைமருதூர்ப்பரனை 
எய்தியயாயவொருநானடைந்தனனென்றிருத்தல்‌ 
செய்தியவாயடையாத்தெருச்சூழ்ந்துதெரி சிமலர்‌ 


கொய்தியவாயமலன்றாள்புனைந்துகொண்டாடுநெஞ்சே. 


ஆட்டிற்குவந்தவிதியெவனோவன்றியானைகொன்றான்‌ 
றோட்டிற்குவந்தமுறினுமறாநசைதோன்றவெறி 
நாட்டிற்குவந்தமையும்மன்றிலேறனகைதருமென்‌ 
பாட்டிற்குவந்தவிடைமருதூரன்பனிவரைக்கே. 


வரையாதவரைமகட்பேசல்வேட்டுவருகுநருக்‌ 
குரையாதவரைமறுத்தலொல்லாதின்னுமுத்தமர்க்குக்‌ 
கரையாதவரையிருட்கரவொத்திடுங்காவலபொன்‌ 
னரையாதவரையிடைமருதூரரணிவரைக்கே. 


அணியாமருவியிடைமருதீசரமர்ந்தருளு 
மணியாமருவிவழங்குங்குற்றாலவரைக்கணன்றித்‌ 
தணியாமருவியனாரமெங்குண்டுதரிற்கவரேங்‌ 
கணியாமருவியவாமருதாயிற்கவருதுமே. 


கவராததில்லைகடவுளரேனுமென்கையதிதற் 
குவராததில்லையுளாருட்டுறவுளைலைகுறிகொள் 


ளவராததில்லையுளேன்கொளல்வேண்டுமென்னாரணங்கே 


யுவராததில்லையிடைமருதீசனொருவரைக்கே. 


ஒருவரையூழியங்காதுசெய்வான்‌கொலுளங்குறித்தல்‌ 
மருவரையூழியலர்தரச்சூழிடைமாமருதூ 
ரிருவரையூழியராக்கொளுமீசனிறையவன 
கருவரையூழியளவும்வசைக்கதிர்வேலருக்கே. 


வேலவன்றந்தையிடைமருதீசன்விரிந்தமறை 
நாலவன்றந்தையுறழிடைபாகன்வெந்நஞ்சங்கண்டு 
மாலவன்றந்தையறவுண்டுமாலவன்வாழச்செய்தான்‌ 
மூலவன்றந்தையெனக்குபதேசமொழிந்தனனே. 


40 


41 


42 


43 


44 


45 


46 


47 


48 


2287 


2288 


2289 


2290 


2291. 


2292 


2293 


2294 


2295 


மொழிமனங்காயமைதீர்தரநண்ணுபுமொய்த்தவலஞ்‌ 
சுழிமனங்காயமைமெய்பாதியென்றவன்சொற்றநன்னூல்‌ 
வழிமனங்காயமைதுஞ்சில்லிடைமருதூர்வசிப்பாங்‌ 
கழிமனங்காயமைசாராதுமுத்திகலப்புறுமே. 


கலந்தநலாரையிகழ்வார்வெம்போலிக்கவிபுகழ்வார்‌ 
குலந்தநலாரைப்பரர்கொளவேங்கிமெய்திகூசிச்சில 
ரலந்தநலாரையிடைமருதூரிலடைந்திறைஞ்சா 
துலந்தநலாரையவிப்பாரிலுண்டுண்டுழலுவரே. 


வரந்தந்தவரைபெறநாவல்வாய்வழங்கிச்சிலம்பிக்‌ 
குரந்தந்தவரையிடைமருதீ சரையுன்னினர்போற்‌ 
சுரந்தந்தவரைவனந்தந்தமாந்தழைதூமொழிக்கா 
யிரந்தந்தவரைதெனவரைகாறுமிலங்கி யதே. 


இலங்கியவேதமுதனடுவீற்றுமிடைமருதுந்‌ 
துலங்கியவேதம்பலத்தொளிமுத்தலைத்தூக்கிரிவாய்க்‌ 
கலங்கியவேதநடுவந்தயானைகடிந்தவர்க்கோ 
மலங்கியவேதமுகிலினின்றார்க்குமணமுரசே. 


மணமதலையுமரவுமுள்ளானிடைமாமருதூர்க்‌ 
கணமதலையும்பவந்தீர்க்கவைகுமுக்கட்கடவுள்‌ 
குணமதலையும்பலுஞ்சேயுமாகக்கொண்டான்மிடற்று 
வணமதலையுந்தலின்றேலின்றாகுவர்மாலயனே. 


அயனாகமஞ்சுநிகர்மேனிமாயவனாகமற்று 
மியனாகமஞ்சுபடையானுமாகவிடைமருது 
தயனாகமஞ்சுபெறத்துதித்துப்பணிந்தேதழைந்தார்‌ 
வியனாகமஞ்சுகுணத்தாய்ந்துவேண்டிலர்வீணர்களே. 


வீணாவுடலமெடுத்தனன்யான்பெருவிண்ணவர்த 
மேணாவுடலமிடைமருதீசரிகலினர்போற்‌ 
கோணாவுடலமதன்வருவான்மணிகொண்டலைக்கும்‌ 
பூணாவுடலமளியிற்றுயிலும்பொருந்திலதே. 


பொருந்தாதவரைதெனவாம்புரமடூபுண்ணியர்நன்‌ 
கிருந்தாதவரைப்புரப்பாரிடைமருதூரிலிரு 
ளருந்தாதவரைநிகர்வார்நந்துன்பமறிந்திலரால்‌ 
திருந்தாதவரைகொல்லோவவர்திண்ணியசிந்தனையே. 


சிந்தனையாதும்வறிதுசெலாமற்செலுத்திநமன்‌ 
வந்தனையாதுநரகதுதானென்முன்வாய்நிரம்பக்‌ 
கந்தனையாதுதிநண்மருதூரவெனக்கலப்பிற்‌ 
பந்தனையாதுவிடுமோவிடாதவிப்பாரகத்தே. 


49 


50 


51 


32 


22 


54 


55 


56 


57 


2296 


2297 


2298 


2299 


2300 


2301 


2302 


2303 


2304 


பாராதரித்தவிடைமருதூரற்குப்பாரகமே 
தேராதரித்தகலமரவாசெழுந்திங்களொடு 
நீராதரித்தசடைமேலிருப்பென்றுநெட்டூயிர்ப்பாள்‌ 
பேராதரித்ததுயரமெஞ்ஞான்றி வள்பேர்ப்பதுவே. 


பேர்ப்பதுமத்தவிடைமருதூர்நல்குபெற்றியும்வெள்‌ 
ளேர்ப்பதுமத்தவருக்குமலமருளேனுமையர்‌ 
போர்ப்பதுமத்தகரித்தோலுடைபுலித்தோறெரிந்தும்‌ 
வார்ப்பதுமத்தவளைநிகர்வாள்பெருமால்கொளுமே. 


பெருமாலையனையிடைமருதூர்க்குடிபேணுங்கொன்றைத்‌ 
திருமாலையனையெண்ணாதவர்செல்லுஞ்செலவிற்செல்வி 
கருமாலையனைவருநீப்பவேதிலொர்காளைபின்செ 
றருமாலையனைவிலையைகொள்வெய்யதனியிடமே. 


இடந்தந்தவளைநெடுமான்முயன்றுமெய்தாக்கழற்கீழ்க்‌ 
கிடந்தந்தவளையிடைமருதூர்கெழுமிற்கிடைக்கு 
நடந்தந்தவளைவுடனேயணுகுநமனகலு 
மடந்தந்தவளையனமுண்டெம்மானைவழுத்துதுமே. 


வழுத்துப்படருமிடைமருதூர்வதி வான்முளைமேற்‌ 
கொழுத்துப்படரும்வரலருங்கூற்றங்கொன்றானருளாம்‌ 
விழுத்துப்படரும்பெரியானவன்புகழ்மெய்யன்‌ றியோர்‌ 
எழுத்துப்படருமதிப்புமுண்டாகுங்கொலெங்களுக்கே. 


எங்கடந்தேயவனிதாழிடைமருதெவ்வகைத்தன்‌ 
மங்கடந்தேயவழிமல்கவைகும்வல்லானணிற்கோ 
பங்கடந்தேயவ்வினுண்மையுமோர்ந்துபகருமலச்‌ 
சங்கடந்தேயவொன்றாதொன்றுமுத்திதலைப்படுமே. 


படமாசுணத்தையணிவாரிடைமருதிற்பயில்வார்‌ 
திடமாசுணத்தையலர்பாற்பயிக்கஞ்சென்றார்தயிர்பாற்‌ 
குடமாசுணத்தையெடுத்தாட்டவாடுங்குழகருணா 
விடமாசுணத்தையமைகுழையேலிவர்மேன்மையென்னே. 


என்னாயகனையிடைமருதானையிமையவர்க்கு 
முன்னாயகனைகடனஞ்சமுண்டமுதலவனை 
மன்னாயகனையவாங்கியவாவென்றுன்மாண்புதபத்‌ 
துன்னாயகனைதருமலமாசுந்துணிதருமே. 


துணிந்தாரையன்றிகழுங்கூடற்சோதிபொற்றூயமுடிக்‌ 
கணிந்தாரையன்றினரூரெரித்தான்௧கஞ்சக்கண்ணிற்றம்மை 
யணிந்தாரையன்றிகிரியான்றெழுநண்மருதடைந்து 
பணிந்தாரையன்றி யெவர்காணுயர்வுபடைத்தவரே. 


58 


59 


60 


61 


62 


63 


64 


65 


66 


2305 


2306 


2307 


2308 


2309 


2310 


221.1 


2212 


2313 


படைத்தவராகமுழுதும்பசலைபகலருங்கே 
ளுடைத்தவராகமுடையவராகவுஞற்றுங்கொலோ 
புடைத்தவராகந்தொழுமிடைமாமருதூரர்பொற்றா 


ளிடைத்தவராகப்பணிந்தேத்தெடுப்பினல்வேத்தலொன்றே. 


ஒன்றியம்பக்கவர்பாங்கவிடைமருதூரர்வெற்பே 
நன்றியம்பக்கமயிலிடமாமியனஞ்சநமன்‌ 
வென்றியம்பக்கமனைதுறவேகொங்கைமென்மருங்கு 
லென்றியம்பக்ககுடூம்பசந்நியாசமிருட்கதிரே. 


கதிரங்கதிர்க்கும்பருப்பதத்தான்றிருக்காளத்தியா 
னதிரங்கதிர்க்குமிடைமருதூரனடிகட்கன்பு 
பிதிரங்கதிர்க்குமுனமிருளாநம்பிணியைச்செய்தா 
முதிரங்கதிர்க்குமுடம்பிலினி க்குறையொன்றிலையே. 


இலைமலருமிடைமருதூரரையெய்தியங்கைத்‌ 
தலையுமலரும்பணியென்றுகொண்டுதவாதிறைப்பா 
முலையுமலருநலராவர்கூற்றமுடன்றுவிடூ 
நிலையுமலருமுறலாவரியாவுநிரம்பிடுமே. 


நிரம்பாசமன்றுகுறுமூரலான்மதினீறுசெய்தார்‌ 
திரம்பாசமன்றுபெற்றாயென்றுதீர்த்தருள்செல்வர்வறுங்‌ 
கரம்பாசமன்றுகொளாவிடைமாமருதூரிடையா 
யிரம்பாசமன்றுகளிலாநின்மெய்யுறுப்பியாவையுமே. 


யாவருமங்கைகுவிக்கவிடைமருதின்னமர்வார்‌ 
தேவருமங்கையருமாடூகாளத்தித்தெண்சுனைவாய்‌ 
மேவருமங்கைதெனத்தோன்றியீர்த்துவெளிவிடுத்தார்‌ 
தாவருமங்கைத்தவராயிவளுய்தரற்பொருட்டே. 


தரங்கந்தரங்கவெழுவிடமூண்சலசத்தவன்மா 
லிரங்கந்தரங்கப்பெருந்தானந்தில்லையிடைமருதே 
புரங்கந்தரங்கற்றமாதவர்வாழ்பொருப்புக்கயிலை 


திரங்கந்தரங்கடுப்பாள்பாதியாளெங்கள்செல்வனுக்கே. 


செல்லத்தனையுமிவர்மாடத்தில்லைச்சிவக்கொழுந்தை 
வில்லத்தனையுமணியரவத்துவிளங்கியைமால்‌ 
பல்லத்தனையுந்திடைமருதப்பைங்கிளியையன்றி 
நல்லத்தனையுமனையையுந்தேர்கிலநானிலத்தே. 


நிலாவையரவைமுடிக்கணிந்தார்நிகழ்சேரரரு 
ளுலாவையரவைவியக்கும்புலமையரொண்மைவிழாக்‌ 
குலாவையரவைகிடைமருதூர்க்குறியைக்குணம 
கலாவையரவையமாதேவகாவெனக்கற்றனமே. 


10 


67 


68 


69 


70 


71 


12 


73 


74 


75 


2314 


2213 


2316 


231.7 


2318 


2319 


2320 


2221 


2322 


கற்றவருக்கங்கலவேனென்புன்சொலுங்கைக்கொளுவா 
னற்றவருக்கங்கமோதியிடைமருதூரைநண்ண 
லுற்றவருக்கங்குமுன்னிற்பவனிமையோர்க்கிறைவன்‌ 
வெற்றவருக்கமதலையிற்சூடும்விதியெண்ணினே. 


எண்ணத்திருந்தவிடைமருதூரெய்தியெல்லைதொழா 
வெண்ணத்திருந்தகரத்தேக்கரனைவிரிந்தமனங்‌ 
கண்ணத்திருந்தவடியேன்பெற்றேன்கைவிடினுடனே 
நண்ணத்திருந்தவறேலென்பன்யானுநலமுறவே. 


உறவனிகலனெனறவக்கூறதையுள்ளங்கொள்ளேன்‌ 
மறவனிகலனென்றோதுவரேயிடைமாமருத 
லறவனிகலனரிசெய்தகோனடிக்கன்புறினப்‌ 
புலவனிகலனெனநினையாள்வன்பொறுப்புவைத்தே. 


பொறுத்தவளகத்தடமாரிடைமருதிற்புலிடை 
சிறுத்தவளகத்திற்றேசாஞ்சிவன்பொற்சிலம்பிலிலா 
மறுத்தவளகலைமாமதியுப்பக்கமன்னவென்பாற்‌ 
கறுத்தவளகத்தி ருள்வந்துகூடலென்காரிகையே. 


காரம்பரந்தவழாநிற்குங்கொன்றைகளுலியபூ 
ணாரம்பரந்தமுலையாயினும்வந்தடைந்திலரே 
சீரம்பரந்தவிடைமருதூருறைசெல்வரெங்க 
ளேரம்பரந்தமுறாத்தந்தையார்வெற்பிறையவரே. 


இறையவனையிடைமாமருதூரனையேய்ந்தசெம்பட்‌ 
டூுறையவனையிடையாளொருபாகனையொண்முழக்க 
நிறையவனையிடையாரணமார்தில்லைநேயனைநான்‌ 
மறையவனையிடையாதேழ்பிறப்பும்வணங்குதுமே. 


வண்டாரவாயைந்தருநி திதேனுவுமானுங்கொல்லோ 
வண்டாரவாயைதெனவடையாத்தில்லையாளியின்சொ 
லொண்டாரவாயைமணந்திடைமாமருதூரினல்கும்‌ 
பண்டாரவாயைத்தகர்த்தானதுவுநம்பாக்கியமே. 


பாக்கியமாவதுவேறிலையென்றுபகரச்சொற்றேன்‌ 
வாக்கியமாவதுவையாள்பெருநலமாமுலையே 
தேக்கியமாவதுசுழ்மத்தி யார்ச்சுனஞ்சேருமிடம்‌ 
யோக்கியமாவதுலாவென்றுசேர்மினொருவனையே. 


ஒருவனையாறுவிழைவான்பிறரையுறாதபெருந் 
திருவனையாறுதவிர்மத்தியார்க்கனத்தேனனுரு 


வருளனையாறுமையாறுமெட்டானனைத்துக்கொள்பெருங்‌ 


கருவனையாறுசெயக்காப்பிவனன்றிக்காப்பிலையே. 


11 


76 


77 


78 


72 


80 


61 


62 


63 


64 


2323 


2324 


2325 


2220 


201 


2328 


2329 


2330 


2231 


காமாவகலவரிநீயினிதென்றுங்கஞ்சனெனு 
நாமாவகலப்புவியளப்பாயென்றுநல்கி யபூந்‌ 
தேமாவகலவிடைமருதாவென்றுசிந்தைசெயி 
னாமாவகலறுணிவன்றிக்கூற்றமடைவதற்கே. 


அடையம்புயனைத்திருமாலைப்பாங்கரமைத்தகொன்றை 
மிடையம்புயனையிடைமருதூரனைமேவுகிலா 
ருடையம்புயனைகருமேனிக்கூற்றமுற்றாலதற்குக்‌ 
கடையம்புயனைதருமானமானிற்கலங்குவரே. 


கலங்கச்சினந்துநமன்றூதர்வந்தெனைக்கைக்கொளுங்கால்‌ 
விலங்கச்சினந்துமுதலி யமார்ப்பவிடையில்வம்மோ 
பலங்கச்சினந்துவர்முற்பூண்முலையொருபாகவலி 
வலங்கச்சினந்துதியாரிடைமாமருதூர்வள்ளலே. 


வள்ளலைக்குங்குமக்கொங்கையள்பாகனைவாவியன்னப்‌ 
புள்ளலைக்குங்குலநீரிடைமாமருதூர்புகுந்தே 
யுள்ளலைக்குங்குலுவொப்பப்புகையொழியாவின்பென 
விள்ளலைக்குங்குவலாற்றருமோரிடம்வேறிலையே. 


வேறாகவந்தநமன்கூற்றுவாவில்லவாவளவா 
வாறாகவந்தமடித்தான்றொழுமிடைமாமருதூர்ப்‌ 
பேறாகவந்தமுழுதும்பசுபதிபேணொருநீ 
கூறாகவந்தவிரார்சிலமூடக்குருடர்களே. 


குருக்கத்திமாலைக்குழலாளிடைமருதூர்குறுகி 
வெருக்கத்தி மாலையுறநீள்விழியுறக்கண்டனளாந்‌ 
திருக்கத்திமாலையிராவதமஞ்சச்செயிர்த்தவரைப்‌ 
பெருக்கத்தி மாலைவருமுனமார்த்துப்பிறங்கிடுமே. 


பிறங்கும்பரவையனலினுந்தோன்றுபெருவிடத்தா 
லுறங்கும்பரவைபுரந்தானிடைமருதூரன்கலாத்‌ 
திறங்கும்பரவைமனைநடந்தானருளேய்ந்திலமேற்‌ 
கறங்கும்பரவையமேற்போஞ்சகடமுங்காண்பிறப்பே. 


பிறவானவரையிடைமருதூர்க்கன்புபேணலின்றி 
யுறவானவரைவெண்ணீற்றினிலாசையொருங்கவிக்குந்‌ 
துறவானவரைமறந்தொழியாதுள்ளஞ்சூழுவனே 
லறவானவரையுகைப்பார்க்கடிமையலனலனே. 


அல்லையப்பகமற்றோர்நான்குமற்றுனையாருணர்வார்‌ 
நெல்லய்ப்பாகமழ்முல்லையப்பாதில்லைநேயவப்பா 
சொல்லையப்பாகமுறாவெனுலாவுங்கொடூயவகல்‌ 
வில்லையப்பாகவமாலாவிடைமருதூர்விளக்கே. 


12 


65 


86 


87 


66 


69 


90 


91 


92 


93 


2332 


2222 


2334 


2335 


2336 


ளர்‌ 


2338 


விளங்கவிதனையுணர்நெஞ்சமேசற்றுமெய்ம்மையிலே 


னிளங்கவிதனையுமேற்றபிரானிடைமாமருதத்‌ 
துளங்கவி தனையுமீ வானவன்பாலுமைமலத்து 
களங்கவிதனையுநீங்காதுகாக்குங்கருணையளே. 


கரியவரையைச்சுவணவரையைமெய்க்கண்ணிருத்தும்‌ 


பெரியவரையையொருபாகர்பேணுமிடைமருதந் 
தெரியவரையைழுறிநமன்சேர்கிலன்செய்சினமும்‌ 
பொரியவரையைக்கடவானுமாவனிப்பூதலத்தே. 


பூத்தமருந்துதிசாலிடைமாமருதம்புகழேஞ்‌ 
சோத்தமருந்துதியென்னுமைபாதந்தொழுதுருகி 
யேத்தமருந்துதிவாவுமிரவுமென்றெம்பரன்சீர்‌ 
யாத்தமருந்துதியென்னாமற்கூற்றமறைந்திலமே. 


அறையாகமனமமைந்ததெனக்கதனாலருளு 
மறையாகமனந்தவோராதுபின்னும்வயங்குபத்தி 
முறையாகமனல்லறிவாமுளைத்திடுமாவடுதண்‌ 
டூறையாகமனவிடைமருதூருறைசுந்தரனே. 


சுந்தரநந்தமிடைமருதார்தந்தைதூயரென்று 
கந்தரநந்தந்தரஞ்சொலப்பெற்றகருணையினா 
ரந்தரநந்தவிடமுண்டூளாரருள்வார்மலமா 
செந்தரநந்தவுயர்சிவலோகமதெய்துவமே. 


துவரவலஞ்சுழியேரகமாப்பாடிசூதத்துறை 
யிவரவலஞ்சுழி கோமுத்தி காழியிலங்குதில்லை 
கவரவலஞ்சுழியாரூருடனிரும்பூளைகண்டீர்‌ 


குவரவலஞ்சுழிகொள்ளிடைமாமருதன்கொளலே. 


கொள்ளவரையும்படருறுத்தாதின்பங்கூட்டியதா 
னள்ளவரையும்பர்மேறசெய்மகாலிங்கநாதருல 
கெள்ளவரையும்பழிபாவஞ்சறறிலிடைமருதர்‌ 
தெள்ளவரையுமொண்குஞ்சிதமாயதிருவடியே. 


திருவிடைமருதூர்த்திரிபந்தாதி முற்றிற்று. 


12 


94 


95 


96 


97 


98 


99 


100 


